தமிழ்நாடு அரசு 

2019 


[ Regd . No . TNICCN / 467 / 2012- 14 . 
[ R . Dis . No . 197/ 2009 . 
( விலை : ரூ . 3 . 20 காசு . 


Las 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


தா 


வாய்பை 


மயே வெல் 


வல்லும் 


எண் 40 ] | 


சென்னை , புதன்கிழமை , அக்டோபர் 2 , 2019 
புரட்டாசி 15, விகாரி , திருவள்ளுவர் ஆண்டு - 2050 


பகுதி VI பிரிவு 1 இன் இணைப்பு 


துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1975 - ம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் பிரிவு 44 ( 3)( பி)- ன் கீழான அறிவிக்கை 

(ந .க . எண் . 1728/இ1/2019) 
1975 - ம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் எண் .27/1975 பிரிவு 44(3)(பி ) - ன் கீழ் அளிக்கப்படும் அறிவிப்பானது , விருதுநகர் 
பதிவு மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள பின்வரும் சங்கமானது சங்கப் பதிவுச் சட்டம் பிரிவு 16 ( 3)(பி ) - ன் படி பதிவாளரிடம் கோர்வைக்குத் 
தாக்கல் செய்ய வேண்டிய ஆண்டறிக்கைகளை தொடர்ந்து மூன்றாண்டுகளுக்கும் மேலாக தாக்கல் செய்யவில்லை . இந்த அறிவிப்பு 
தமிழ்நாடு அரசிதழில் பிரசுரமாகும் நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் ஆண்டறிக்கைகளை உரிய முறையில் தாக்கல் செய்யவில்லை 
எனில் , மேற்படி சட்டம் பிரிவு 44(4 ) - ன் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு சங்கப் பதிவேட்டிலிருந்து சங்கத்தின் பெயர் நீக்கம் செய்யப்படும் 
என இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது . 


-- ெசெகாளாகம் நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் ஆண்டறிக்கைகளை உபய மு 


. 


வ . எண் . 


சங்கங்களின் பெயர்கள் மற்றும் முகவரி 


சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் 


C 


- 


1 / 2004 


Social Development Organisation Chinnapottalpattk , Maraneri Post , 3/ 450 , சின்ன பொட்டல்பட்டி , 
மாரனேரி (அஞ்சல் ), சிவகாசி ( மேற்கு) . 
பழைய செந்நெல்குளம் மறவர் மகாசபை, பழைய செந்நெல்குளம் , பிள்ளையார்குளம்( போஸ்ட் ), இராஜபாளையம் 
தாலூக்கா , 


ல் 


3 / 2004 


ல் 


7 / 2004 


+ 


8 / 2004 


ம் 


10 / 2004 


ம் 


12 / 2004 


காவியா மகளிர் சுய உதவிக்குழு , வ .புதுப்பட்டி ) ஆர் .சி .தெரு , வ .புதுப்பட்டி , ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகா , 
விஸ்வகர்மா உறவின்முறைக்குப் பாத்தியப்பட்ட சுப்பிரமணிய சுவாமி திருகோவில் நிர்வாகக் கமிட்டி, 
வத்திராயிருப்பு , ஆச்சாரி தெரு, வத்திராயிருப்பு , ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகா . 
பென்னிங்டன் கமிட்டியின் வளாக கடைகளில் வியாபாரம் செய்யும் வியாபாரிகள் சங்கம் , சாத்தூர் ரோடு , 
ஸ்ரீவில்லிபுத்தூர் . 
வின்னர் ரெக்ரியேசன் கிளப் , அருப்புக்கோட்டை , வண்டி கிணறு , 2வது தெரு , சொக்கலிங்கபுரம் , 
அருப்புக்கோட்டை . 
கூலி விவசாய பெண்கள் சங்கம் . 38G , 2வது தெரு , பள்ளத்துப்பட்டி , காரியாபட்டி தாலுகா , 
ஸ்ரீ ஞானசாஸ்தா ஐயப்ப பக்தர்கள் குழுவின் அருள்மிகு சங்கரசக்தி விநாயகர் திருக்கோயில் நிர்வாகக் 
கமிட்டி , சங்கரன்கோவில் முக்கு , புதுப்பாளையம் , ராஜபாளையம் , சங்கரன்கோவில் முக்கு , புதுப்பாளையம் , 
இராஜபாளையம் . 

[ 1 ] 


14 / 2004 


15/ 2004 


ம் 


DTP - VI -1 ( T- Sup .) 40 - 1 


சங்கங்களின் பெயர்கள் மற்றும் முகவரி 


வ .எண் . சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் 


( 2) 


( 3 ) 


17 / 2004 


18 /2004 


19/2004 
22 / 2004 


24/2004 


25 /2004 


28 / 2004 


29/ 2004 


30/2004 


31/ 2004 


32 / 2004 


33 / 2004 


ஸ்ரீராமலிங்க அடிகளார் மனிதநேய காமராஜர் நலச் சங்கம் , அருப்புக்கோட்டை , 5/ 307 , இ .ப. காலனி , 
அருப்புக்கோட்டை . 
தமிழ்நாடு அரசு அலுவலர் குடியிருப்பு நலச்சங்கம் , NGO காலனி, வெங்கடாசலபுரம் , சாத்தூர் . 4/175 , 
என் . ஜி .ஏ . காலனி , வெங்கடாசலபுரம் , சாத்தூர் . 
அன்னை கஸ்தூரிபாய் மகளிர் மன்றம் , முண்டலாபுரம் , நா. பா . நாராயணாவாசம் மேலத்தெரு , முண்டலாபுரம் . 
நுகர்வோர் உரிமை பாதுகாப்புக்குழு - அருப்புக்கோட்டை . பழைய எண் . 25(1), புதிய எண் .6 , 8 வது தெரு, 
காலனி மதுரை ரோடு . 
விவேகானந்தர் இளைஞர் சங்கம் - செவல்பட்டி , 1/129, கட்டபொம்மன் தெரு , செவல்பட்டி , வெம்பக்கோட்டை 
யூனியன் , சாத்தூர் தாலூக்கா . 
Mother Theresa Friends Society , Kariyapatti, 53 , திருச்சுழி ரோடு , காரியாபட்டி 
சாட்சியாபுரம் ஸ்ரீசித்தி விநாயகர் கோவில் பழனி பாதயாத்திரை குழு , சிவகாசி , 48 , குப்புசாமிபிள்ளை 
தெரு , சிவகாசி . 
டாக்டர் அம்பேத்கார் இளைஞர் நற்பணி மன்றம் , மம்சாபுரம் , 32 , பஞ்சுவெட்டி தெரு , மேலூர் , 
மம்சாபுரம் - 626 110 . 
பொன்பழநி மெட்ரிகுலேசன் பள்ளி நிர்வாகக் கமிட்டி , மல்லாங்கிணர் , 6.8 . 1809 , கோவில்பட்டி ரோடு , 
மல்லாங்கிணர் , காரியாபட்டி வட்டம் . 
இருசக்கர வாகன பழுதுநீக்குவோர் சங்கம் , காரியாபட்டி . மெயின் ரோடு காரியாபட்டி - 626 106 
ஸ்ரீ சென்ன கேசவ பெருமாள் பக்த சபா , மல்லாங்கிணர் 1 , சன்னதி தெரு , மல்லாங்கிணர் , காரியாபட்டி 
தாலூக்கா . 
அன்னை தெரசா தொண்டு நிறுவனம் , மகாராஜபுரம் . 1/234 , மேலத்தெரு , மகாராஜபுரம் , ஸ்ரீவில்லிபுத்தூர் 
தாலுகா. 
டாக்டர் எம் . ஜி . ஆர். கல் உடைக்கும் தொழிலாளர் மகளிர் சுயஉதவிக்குழு கூமாப்பட்டி . கூமாபட்டி கிராமம் , 
எஸ் .கொடிக்குளம் (பேரூராட்சி ), ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகா , 
Forest Development Agency , Virudhunagar District. 18 , 19,20 M .S .P .Colony. Virudhunagar. 
சலவைத் தொழிலாளர்கள் சங்கம் , சாத்தூர் பைபாஸ் ரோடு கீழ்புறம் , கீழக்காந்தி நகர் , சாத்தூர் . 
Virudhunagar District Non - Governmental Organizations Federation (Vinof) . 8/1192 , பைபாஸ் ரோடு , 
விருதுநகர் . 
கல்பனா சாவ்லா கல் உடைக்கும் தொழிலாளர் மகளிர் சுயஉதவிக்குழு , அமச்சியாபுரம் , அமச்சியார்புரம் 
கூமாப்பட்டி ( அஞ்சல் ), ஸ்ரீவில்லிபுத்தூர் . 
டாக்டர் அம்பேத்கார் கிராம முன்னேற்ற சங்கம் , துலுக்கன்குறிச்சி , 1/150 , கிழக்குத் தெரு , துலுக்கன்குறிச்சி , 
குகன்பாறை( அஞ்சல் ) , சாத்தூர் தாலுகா , 
விருதுநகர் விஸ்வகர்மா சிற்ப வகுப்பு முன்னேற்ற சங்கம் , விருதுநகர் , 1/150 , கிழக்குத் தெரு , 
துலுக்கன்குறிச்சி , குகன்பாறை (அஞ்சல்) , சாத்தூர் தாலூக்கா, 
விஸ்வகர்ம மகாஜன சங்கம் , விருதுநகர் , 1/1335 , பாண்டியன் நகர் , விருதுநகர் . 
இராஜபாளையம் மறவர் மகாசபை கல்வி அறக்கட்டளை . 17A - நகராட்சி அலுவலக ரோடு , 
இராஜபாளையம் - 626 117 . 
சாத்தூர் இந்து திருக்கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் குடியிருப்போர்கள் நலச்சங்கம் , 
சாத்தூர் . 31 , பெருமாள் கோவில் வடக்கு மாடவீதி , சாத்தூர் - 626 203 . 
உடல் ஊனமுற்றோர் நல்வாழ்வு நிலையம் , வி .புதூர் . 31, பெருமாள் கோவில் வடக்கு மாடவீதி , சாத்தூர் 
- 626 203 . 


34 /2004 


36 / 2004 


37 /2004 
39/ 2004 


41/ 2004 


42 / 2004 


44/ 2004 


45 / 2004 


46/ 2004 


47 / 2004 / 


48/ 2004 


49 / 2004 


தென்றல் நகர் முஸ்லீம் ஜமாத் - இராஜபாளையம் , C - 145 , தென்றல் நகர் , இராஜபாளையம் தாலுகா , 
விருதுநகர் மாவட்டம் . 


சங்கங்களின் பெயர்கள் மற்றும் முகவரி 


வ . எண் . சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் 


51/ 2004 


52/ 2004 


54/ 2004 


56 / 2004 / 


58/ 2004 


59/2004 ) 


அன்னை இந்திராகாந்தி தொண்டு நிறுவனம் , பெரிய பொட்டல்பட்டி , பெரிய பொட்டல்பட்டி கிராமம் , 
ஆனையூர் போஸ்ட் , சிவகாசி மேற்கு . 
கிராம வளர்ச்சி மகளிர் சுயஉதவிக்குழு , ஓ . கோவில்பட்டி , 1/22 , ஓ .கோவில்பட்டி , சங்கரலிங்கபுரம் (அஞ்சல் ), 
விருதுநுகர் தாலூக்கா . 
Centre For Social Transformation And Rural Reconstruction ( c - Star), 5/ 619 , அம்பேத்கார் தெரு , 
NGO . காலனி (கிழக்கு), விருதுநகர் - 626 001 . 
காந்திநகர் வியாபாரிகள் சங்கம் , அருப்புக்கோட்டை , 221பி , திருச்சுழி ரோடு , காந்திநகர் , அருப்புக்கோட்டை . 
கோபாலபுரம் கல் உடைக்கும் மகளிர் சுய உதவிக்குழு , கோபாலபுரம் , கோபாலபுரம் கல் உடைக்கும் மகளிர் 
சுய உதவிக்குழு , கோபாலபுரம் - 626 136 , இராஜபாளையம் வட்டம் . 
அன்னை தெரசா கல் உடைக்கும் மகளிர் சுயஉதவிக்குழு , முகவூர் , அன்னை தெரசா கல் உடைக்கும் 
மகளிர் சுயஉதவிக்குழு , முகவூர் - 626 111 , இராஜபாளையம் வட்டம் . 
பாரத் உதவி பெறும் துவக்க பள்ளியின் கல்வி முகமை மற்றும் பள்ளி கமிட்டி , காரியாபட்டி . 23 , செட்டியார் 
தெரு, காரியாபட்டி தாலூக்கா, விருதுநகர் மாவட்டம் . 
( குட் ப்ரண்ட்ஸ் சங்கம் - மாஞ்சோலை , 6/14,பகுத்தறிவு வாசக சலை, தளவாய்புரம் ( PO ) , வடக்குத் தெரு , 
இராஜபாளையம் வட்டம் . 
Multipurpose Association For Rural Improvement Activities (Maria) , 60 , அடி ரோடு , பாத்திமா நகர் , 
விருதுநகர் - 626 001 
நென்மேனி பெரியகுளம் கண்மாய் பாசன விவசாயிகள் சங்கம் , நென்மேனி , வன்னிமடை , நென்மேனி , 
சாத்தூர் தாலுகா . 
நண்பர்கள் மனமகிழ் மன்றம் , அருப்புக்கோட்டை , 24 , உச்சி சாமியார் கோவில் தெரு , சொக்கலிங்கபுரம் , 
அருப்புக்கோட்டை தாலுகா . 


61/ 2004 


62/ 2004 


63/ 2004 


64 /2004 


65/ 2004 


69/ 2004 / 


70 /2004 


71 / 2004 


திரு . வ . உ . சிதம்பரம் பிள்ளை பேரரை , நென்மேனி, கீழத்தெரு , நென்மேனி , சாத்தூர் தாலூக்கா , 
கலசம் நீராவிப்பட்டி ஆயக்கட்டு பட்டாதார் ஜெட்ரோபா கார்கிஸ் முன்னேற்ற விவசாயிகள் நல உரிமை 
சங்கம் , நீராவிப்பட்டி , நீராவிப்பட்டி , பெரியகொல்லபட்டி ( PO ) , சாத்தூர் (தாலூக்கா). 
வெள்ளைரோஜா மகளிர் சுய உதவிக்குழு , முத்துச்சாமிபுரம் , 35,வேதக் கோவில் தெரு, முத்துச்சாமிபுரம் , 
ராஜபாளையம் . 
அன்னை சாரதாதேவி கிராம மகளிர் குழு , செவல்பட்டி, 1/183, மெயின் ரோடு, செவல்பட்டி - 626 140 . 
மகாத்மா ஏழைக் குழந்தைகள் ஆசிரமம் கமிட்டி , நத்தம்பட்டி , 118 - A காலனி 4வது வார்டு , விருதுநகர் 
மாவட்டம் . 


72/ 2004 


73/ 2004 


74/ 2004 


75 /2004 


Rajiv Gandhi Social Welfare Society , Aruppukkottai , 65 ,வடக்கு தெரு , சொக்கலிங்காபுரம் , 
அருப்புக்கோட்டை . 
டாக்டர் அம்பேத்கார் மகளிர் சுய உதவிக்குழு , பஞ்சம்பட்டி , பிள்ளையார் கோவில்தெரு , பஞ்சம்பட்டி . 
பொட்டல்பட்டி அஞ்சல் - 626 111 . 
வாசுகி மகளிர் சுய உதவிக்குழு , புனல்வேலி , 6/1 , பெருமாள் கோவில் தெரு , புனல்வேலி, பொட்டல்பட்டி 
அஞ்சல் - 626 111 . 


76/ 2004 


77/ 2004 


அன்னை தெரசா மகளிர் சுய உதவிக்குழு , புனல்வேலி , முருகன் ஆரம்பப்பாடசாலை தெரு , புனல்வேலி , 
பொட்டல்பட்டி அஞ்சல் - 626 111 . 
கலைமகள் மகளிர் சுய உதவிக்குழு , புனல்வேலி , தங்கவிநாயகர் கோவில் தெரு , புனல்வேலி , பொட்டல்பட்டி 
அஞ்சல் - 626 111. 


78/ 2004 


80/ 2004 


பயோ டீசலுக்கான காட்டாமணக்கு உற்பத்தியாளர்கள் சங்கம் -சிவகாசி .4 , சிவன் சன்னதி , சிவகாசி 
தாலூக்கா. 


சங்கங்களின் பெயர்கள் மற்றும் முகவரி 


வ . எண் . சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் 


( 3) 


81/2004 


திருத்தங்கல் நகர குடியிருப்போர் நலச்சங்கம் , திருத்தங்கல் , 9/ 149 - 1 , பாண்டியன்நகல் 6 - வது தெரு , 
திருத்தங்கல் , சிவகாசி தாலூக்கா , 
அன்னை இந்திரா மகளிர் சுயஉதவிக்குழு , புனல்வேலி , சாலியர் வடக்கு தெரு, புனல்வேலி, பொட்டல்பட்டி 
அஞ்சல் - 626 111 . 


83/ 2004 


84 / 2004 


87/ 2004 


88 / 2004 


89/ 2004 


செம்பருத்தி மகளிர் சுய உதவிக்குழு , புனல்வேலி , நீராத்துலிங்கப்புலவர் தெரு, புனல்வேலி , பொட்டல்பட்டி 
( அஞ்சல் ) - 626 111 . 
Swaraj Bharathi Peoples Development Organisation , Athipatti, 302D , ஜெயராமநகர் , அத்திபட்டி , 
செம்பட்டி போஸ்ட் . 
தப்பாட்ட கிராமிய கலைஞர்கள் முன்னேற்ற சங்கம் , காரியாபட்டி , வக்கனாங்குண்டு கிராமம் , காரியாபட்டி 
வட்டம் . 
விக்னேஷ் ரெக்ரியேஷன் கிளப், அருப்புக்கோட்டை, 24பி , மெ .உ . அண்ணாமலை தெரு, அருப்புக்கோட்டை . 
விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் போட்டோ & வீடியோகிராபர்ஸ் வெல்பேர் அசோசியேசன் , விருதுநகர் , 94பி , 
கீழக்கடைத் தெரு விருதுநகர் தாலூக்கா . 
சிவகாசி அரைப்பாடி மணல் லாரி உரிமையாளர்கள் முன்னேற்ற நலச்சங்கம் , சிவகாசி , 57 - B , P .K . N . ரோடு , 
சிவகாசி கிழக்கு , விருதுநகர் மாவட்டம் . 
நாயுடு மகாஜன சங்கம் , சிவகாசி , 6/640 - A . இந்திராநகர் , நாராணபுரம் ரோடு , சிவகாசி கிழக்கு, விருதுநகர் 
மாவட்டம் . 


90/ 2004 / 


91/2004 


92/ 2004 


93 /2004 


சிந்தனை மன்றம் , சிவகாசி , 152 , முண்டக நாடார் தெரு, சிவகாசி தாலுகா , விருதுநகர் மாவட்டம் . 


94/ 2004 


சிவகாசி மீனாட்சிகாலனி நாடார் சமுதாய உறவின்முறை சங்கம் , சிவகாசி , 6/ 1091 , மீனாட்சி காலனி , 
சிவகாசி . 


96 / 2004 / 


இராஜபாளையம் ரியல் எஸ்டேட் அசோசியேசன் , ராஜபாளையம் , 189 , மீனாட்சி தியேட்டர் ரோடு , 
இராஜபாளையம் - 626 117 . 


97 / 2004 


98/2004 


தேவி மகளிர் மன்றம் , V . துரைச்சாமிபுரம் , விஜயரெங்கபுரம் கிராமம் , சிவகாசி தாலூக்கா . 
Tamilmann Socialy Culturaly & Economically Backwards Development Association , 2 / 967 , Kirub 
Illam , State Bank Colony , Sivakasi West - 626 124 . 


100 / 2004 


அன்னை வாசுகி மகளிர் சுயஉதவிக்குழு , கோட்டையூர் , கீழக்கோட்டையூர் , வத்திராயிருப்பு, (யூனியன் ) , 
ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகா . 
லோடுவேன் உரிமையாளர்கள் மற்றும் டிரைவர்கள் சங்கம் ,ராஜபாளையம் , சந்தை மார்கெட் பின்புறம் , 
ரைஸ்மில் ரோடு , இராஜபாளையம் - 626 117 . 


102 /2004 


105/ 2004 


107/ 2004 


108 / 2004 


அன்னை இந்திரா மகளிர் சுயஉதவிக்குழு , பஞ்சம்பட்டி , பாடசாலைத் தெரு , பஞ்சம்பட்டி கிராமம் , 
பொட்டல்பட்டி ( அஞ்சல் ) - 626 111 . 
Friends Service Club , Virudhunagar, 28 , மெயின் பஜார் , விருதுநகர் . 
காமராஜர் மகளிர் சுய உதவிக்குழு , மீனாட்சியாபுரம் , 117 /3 , குருசாமி நாடார் தெரு , மீனாட்சியாபுரம் 
அஞ்சல் , முகவூர் வழி , இராஜபாளையம் தாலுகா . 
தேவர் , நாயுடு , யாதவ் , சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீவடக்கத்தியம்மன் கோவில் பரிபாலன 
சபை - நாரணாபுரம் புதூர் , நாரணாபுரம் புதூர் , நாரணாபுரம் போஸ்ட் , சிவகாசி கிழக்கு . 


109 / 2004 


110/ 2004 


சிவகாசி ஒப்பந்தகாரர்கள் முன்னேற்ற சங்கம் , சிவகாசி , சிவகாசி நகராட்சி வணிக வளாகம் , சிவன் கோவில் 
அருகில் , சிவகாசி . 


114/2004 


ஸ்ரீ அன்னை பெண்கள் சுயஉதவிக்குழு , ராமுத்தேவன்பட்டி , ராமுத்தேவன்பட்டி , குண்டாயிருப்பு (அஞ்சல் ), 
சிவகாசி தாலுகா, விருதுநகர் மாவட்டம் . 


சங்கங்களின் பெயர்கள் மற்றும் முகவரி 


வ . எண் . சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் 


( 2) 


115/ 2004 


118/ 2004 


119/2004 / 


ஆண்டாள்புரம் மகளிர் சுயஉதவிக்குழு , ஆண்டாள்புரம் , ஆண்டாள்புரம் , கே . ஆர். நகர்(அஞ்சல்) , 
இராஜபாளையம் தாலுகா . 
தாகூர் கல்உடைக்கும் ஆண்கள் சுயஉதவிக்குழு , வேலாயுதபுரம் , 4/273C , காலனி தெரு , வேலாயுதபுரம் . 
அன்னை கல் உடைக்கும் மகளிர் சுயஉதவிக்குழு , வி .புதூர் , வி .புதூர் , கீழராஜகுலராமன் (அஞ்சல்), 
இராஜபாளையம் தாலுகா . 
வள்ளுவர் நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் - விருதுநகர் , வள்ளுவன்நகர் , மாத்திநாயக்கன்பட்டி ரோடு , 
தொழிற்பேட்டை (அஞ்சல் ) , விருதுநகர் - 3 . 
District Different Able Persons Development Society ( Ddds) , 95 , RR . Nagar , K .R .Nagar( Po ) 
Rajapalayam Tk . - 626 108 . 


121/ 2004 


122/ 2004 


123/ 2004 


124/ 2004 


125 / 2004 


128 / 2004 


129 / 2004 


130/ 2004 


131 / 2004 


132/ 2004 / 


133/ 2004 


ஜானகி மகளிர் சுயஉதவிக்குழு , கொத்தங்குளம் , தெற்குத் தெரு , கொத்தங்குளம் , வைத்திலிங்க்புரம் 
அஞ்சல் , இராஜபாளையம் தாலுகா . 
அன்னை தெரசா மகளிர் சுயஉதவிக்குழு , மில் கிருஷ்ணாபுரம் , K .R . நகர் ( PO ) , இராஜபாளையம் தாலுகா . 
சோலைக்குயில் மகளிர் மன்றம் - நொச்சிகுளம் , அப்பையநாயக்கன்பட்டி போஸ்ட் , ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகா . 
விருதுநகர் மாவட்ட உடல் ஊனமுற்றோர் நலவாழ்வு மற்றும் விழிப்புணர்வு சங்கம் , ஸ்ரீவில்லிபுத்தூர் , 121A , 
மங்காபுரம் கீழ்ப்பக்கம் தெற்கு தெரு , ஸ்ரீவில்லிபுத்தூர் . 
புல்வாய்பட்டி கிராம மேம்பாட்டுச் சங்கம் , புல்வாய்பட்டி , சாத்தூர் வட்டம் . 
ஒத்தையால் கிராம மேம்பாட்டுச் சங்கம் , ஒத்தையால் , சாத்தூர் வட்டம் . 
என் . வெங்கடேஸ்வரபுரம் கிராம மேம்பாட்டுச் சங்கம் , என் . வெங்கடேஸ்வரபுரம் , என் . சுப்பையாபுரம் 
( அஞ்சல் ), சாத்தூர் வட்டம் . 
ஓ .மேட்டுப்பட்டி கிராம மேம்பாட்டுச் சங்கம் , ஓ .மேட்டுப்பட்டி , சாத்தூர் வட்டம் . 
போத்திரெட்டியபட்டி கிராம மேம்பாட்டுச் சங்கம் , போத்திரெட்டிபட்டி , கொல்லப்பட்டி (அஞ்சல்) , சாத்தூர் 
வட்டம் . 
சுப்பிரமணியாபுரம் கிராம மேம்பாட்டுச் சங்கம் , சுப்பிரமணியாபுரம் , முள்ளிச்செவல் (அஞ்சல் ) . 
முள்ளிச்செவல் கிராம மேம்பாட்டுச் சங்கம் , முள்ளிச்செவல் , முள்ளிச்செவல் (அஞ்சல்) . 
சின்னகொல்லபட்டி கிராம மேம்பாட்டுச் சங்கம் , சின்னகொல்லபட்டி , சாத்தூர் வட்டம் . 
உப்பத்தூர் கிராம மேம்பாட்டுச் சங்கம் , உப்பத்தூர் , சாத்தூர் வட்டம் . 
நள்ளி கிராம மேம்பாட்டுச் சங்கம் , நள்ளி , நள்ளி (அஞ்சல் ) . 
படந்தால் || கிராம மேம்பாட்டுச் சங்கம் , படந்தால் , சாத்தூர் வட்டம் . 
படந்தால் | கிராம மேம்பாட்டுச் சங்கம் , படந்தால் , சாத்தூர் வட்டம் . 
சிவகாமியாபுரம் கல் உடைக்கும் மகளிர் சுய உதவிக்குழு , சிவகாமியாபுரம் , சிவகாமியாபுரம் போஸ்ட் , 
இராஜபாளையம் தாலுகா , 
வ .உ .சி .இளைஞர் பேரவை , அருப்புக்கோட்டை 25 , வேல்முருகன் காலனி 1வது தெரு , அருப்புக்கோட்டை . 
தன்னம்பிக்கை பொருளாதார மேம்பாட்டு மையம் , சிவகாசி , 112C/20 .பி . கே . என் . ரோடு , கணபதி காம்ப்ளக்ஸ் , 
சிவகாசி . 


134 / 2004 


135 / 2004 


136 / 2004 


137/ 2004 


138 / 2004 / 


139/ 2004 / 


140/ 2004 
141/ 2004 


144/ 2004 


145 / 2004 


148 / 2004 


ஒருங்கிணைந்த மக்கள் மேம்படுத்தும் சமூக சேவை சங்கம் , அருப்புக்கோட்டை , 5/27, 17 ,A . காமராஜ் நகர் , 
பாலையம்பட்டி போஸ்ட் , அருப்புக்கோட்டை . 
Chatrapatty Rural Development Society , 768/15 , வடக்கு தெரு , சத்திரப்பட்டி - 626 102 . 


152 /2004 


சங்கங்களின் பெயர்கள் மற்றும் முகவரி 


வ . எண் . சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் 


( 2) 


( 3 ) 


103 . 


153/ 2004 


104 . 


154 /2004 / 


105 . 


155/ 2004 / 


106 . 


156 / 2004 / 


107 


158/ 2007 


108 . 


159/ 2004 / 


109 . 


160 /2004 


110 . 


162 / 2004 


163/ 2004 


சிவஞானபுரம் , வடமலைக்குறிச்சி , புல்லக்கோட்டை , பாவாலி கிராம மேம்பாட்டுச் சங்கம் , ஊராட்சி 
அலுவலகம் , சிவஞானபுரம் , வடமலைக்குறிச்சி அஞ்சல் . 
கரிசல்பட்டி கிராம மேம்பாட்டுச் சங்கம் , கரிசல்பட்டி , கரிசல்பட்டி அஞ்சல் , சாத்தூர் வட்டம் . 
சின்னத்தம்பியாபுரம் கிராம மேம்பாட்டுச் சங்கம் , சின்னத்தம்பியாபுரம் , ஓடைப்பட்டி அஞ்சுல் , பெத்துரெட்டியபட்டி 
பஞ்சாயத்து , சாத்தூர் வட்டம் . 
மனித தெய்வம் அம்மா அறிவுப்பாசறை , முகவூர் , 29 , காமாட்சியம்மன் கோவில் தெரு , முகவூர் - 626 111 
இராஜபாளையம் வட்டம் . 
செங்கோட்டை , எல்லிங்கநாயக்கன்பட்டி , மூளிப்பட்டி கிராம மேம்பாட்டு சங்கம் , சின்னப்ப ரெட்டியபட்டி , 
செங்குன்றாபுரம் அஞ்சல் , விருதுநகர் மாவட்டம் 626 103 . 
பி . குமாரலிங்கபுரம் , குந்தலப்பட்டி , செங்குன்றாபுரம் கிராம மேம்பாட்டு சங்கம் , வள்ளியூர் , வள்ளியூர் 
அஞ்சல் . 
கிருஷ்ணன்கோவில் அனைத்து வியாபாரிகள் சங்கம் - கிருஷ்ணன்கோவில் , மதுரை மெயின் ரோடு , 
குன்னூர் தெற்கு போஸ்ட் , கிருஷ்ணன் கோவில் - 626 190 . 
மக்கள் முன்னேற்ற இயக்கம் , சிவகாசி . 4/531 , காமராஜர்புரம் காலனி, சிவகாசி . 
சிவகாசி மகாத்மா காந்திநகர் குடியிருப்போர் மற்றும் நில உரிமையாளர்கள் நலச்சங்கம் , சிவகாசி , 
பிளாட் எண் .3 , மகாத்மா காந்தி நகர் , சிவகாசி . 
ஓம் சக்தி மகளிர் சுயஉதவிக்குழு முத்துசாமிபுரம் , 308/1 , சாலியர் வடக்குத்தெரு , முத்துச்சாமிபுரம் , 
முகவூர் - 626 111 . 
அன்னை இந்திரா மகளிர் சுய உதவிக்குழு சோலைசேரி , தெற்கு தெரு 3 வார்டு , சோலைசேரி , கிருஷ்ணபுரம் 
போஸ்ட் , இராஜபாளையம் . 
சாத்தூர் வட்டார பந்தல் மற்றும் கீற்று தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் சாத்தூர் , 137 , பெருமாள் 
கோவில் வட ரத வீதி , சாத்தூர் . 
அன்னை சத்யா தொண்டு நிறுவனம் , மேட்டுப்பட்டி , சேத்தூர் , மேட்டுப்பட்டி , இராஜபாளையம் தாலூக்கா . 
திருவள்ளுவன் ஆட்டோ உரிமையாளர்கள் & ஒட்டுநர்கள் முன்னேற்றச்சங்கம் , இராஜபாளையம் , சேத்தூர் , 
மேட்டுப்பட்டி , இராஜபாளையம் தாலூக்கா , 
திருத்தங்கல் நகர் நல முன்னேற்ற சங்கம் , திருத்தங்கல் , ஏ2 , பாண்டியநகர் அருகில் , திருத்தங்கல் . 
முத்துராமலிங்காபுரம் ரெட்டியார் உறவின்முறைக்குப் பாத்தியப்பட்ட தர்மபரிபாலன சங்கம் , 2 / 41 , 
முத்துராமலிங்காபுரம் , அருப்புக்கோட்டை தாலூக்கா, 
ஸ்ரீ ஐயப்ப பக்த சபா விருதுநகர் , 14 , வாணிப் பிள்ளையார் கோவில் , மேலரதவீதி , விருதுநகர் . 


112 . 


164 /2004 / 


113 . 


165 / 2004 


114 . 


166 / 2004 


115 . 


167/ 2004 


116 . 


168 /2004 


117 . 


169/ 2004 


171/ 2004 


119. 


174 /2004 


175 /2004 / 


விருதுநகர் விஸ்வகர்ம பாத்திர தொழிலாளர்கள் சங்கம் - விருதுநகர் , 179 , பொன்னாசாரி காம்பவுண்டு , 
விருதுநகர் . 


121 . 


178/ 2004 


பண்பாளர் எஸ் . இ . முகம்மது இப்ராகிம் , பெயிண்டர் அவர்கள் நினைவு பெயிண்டர்கள் முன்னேற்ற சங்கம் , 
அருப்புக்கோட்டை , 62பி , நல்லூர் முஸ்லீம் வடக்குதெரு , அருப்புக்கோட்டை . 


122 . 


179 /2004 


123 . 


180 / 2004 


மயில் இளைஞர் சங்கம் , மாயூர்நாதபுரம் , 3/86 , மாயூர்நாதபுரம் , நென்மேனி அஞ்சல் , சாத்தூர் வட்டம் . 
தென்னக நுகர்வோர் மற்றும் மனித உரிமை பாதுகாப்பு இயக்கம் , திருவில்லிபுத்தூர் , 53 , சின்னக்கடை 
பஜார் , திருவில்லிபுத்தூர் . 
நியூ தியாகி சொர்ணம்மாள் மேம்பாட்டு இயக்கம் , சிவகாசி , 23D , கருப்பனன் தெரு , ஜோதி லாட்ஜ் 
எதிர்புறம் , சிவகாசி . 


124 .. 


181 / 2004 


125 . 


182/ 2004 


திருச்சுழி பெ . சீ . பெரியகருப்ப , அல்லிமுத்து , வடகசாமி , நாடார்கள் வகையறா சாரிட்டபிள் டிரஸ்ட் , 87/ 4 , 
உள்கடை சந்து , மெயின்பஜார் , திருச்சுழி - 626 129 . 


சங்கங்களின் பெயர்கள் மற்றும் முகவரி 


வ . எண் . சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் 


( 2) 


184/ 2004 


127 . 


186 / 2004 


128 . 


189/ 2004 


129 . 


190 / 2004 


191/2004 
197 /2004 


1321 


198 /2004 


133 . 


200/ 2004 


134 


201 / 2004 


பூனாச்சாமியார் மடம் நற்பணி மன்றம் , இராஜபாளையம் , 92B , லட்சுமியாபுரம் தெரு , துரைச்சாமியாபுரம் , 
இராஜபாளையம் . 
முத்து மாரியம்மாள் மகளிர் சுய உதவிக்குழு , முகவூர் , 321/1, சாலியர் வடக்குத்தெரு , முத்துச்சாமிபுரம் , 
முகவூர் - 626 111 . 
சேதுபுரம் கிராம மேம்பாட்டுச் சங்கம் , சேதுபுரம் , திருச்சுழி வட்டம் . 
ஆனைக்குளம் கிராம மேம்பாட்டுச் சங்கம் , ஆனைக்குளம் , திருச்சுழி வட்டம் . 
ரெகுநாதமடை கிராம மேம்பாட்டுச் சங்கம் , பெருநாதமடை , திருச்சுழி வட்டம் . 
விருதுநகர் மாவட்ட வீட்டு மனை விற்பனையாளர்கள் சங்கம் , சிவகாசி , 6A / 19 , சாஸ்தா பிளாசா காம்ப்ளக்ஸ் , 
காந்தி ரோடு , சிவகாசி . 
புதிய பாரதம் ஆடவர் மன்றம் நெ . மேட்டுப்பட்டி , 2/ 63 , அருப்புக்கோட்டை மெயின் ரோடு , நெ . மேட்டுப்பட்டி , 
சாத்தூர் வட்டம் . 
முத்துராமலிங்கபுரம் கிராம மேம்பாட்டுச் சங்கம் (இருப்பு ) ஆனைக்குளம் , ஆனைக்குளம் , திருச்சுழி வட்டம் . 
Human Organisation Forpoor Empowerment, Aruppukottai, ராஜுவ் நகர் , அருப்புக்கோட்டை . 
இருக்கன்குடி நீர்த்தேக்கம் திட்டம் பராமரிப்பு மற்றும் மீன்வளர்ப்பு பொதுநல முன்னேற்றச்சங்கம் , 
இருக்கன்குடி , இருக்கன்குடி , இருக்கன்குடி போஸ்ட் . 
வளர்பிறை ஆண்கள் சுய உதவிக்குழு , கோட்டைப்பட்டி , 151 , வடக்குத் தெரு , சிங்கம்மாள்புரம் கிராமம் , 
கோட்டைப்பட்டி பஞ்சாயத்து , ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலூக்கா . 
சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் சுவாமிகள் , ராஜயோக தங்கக்காளியம்மாள் பக்தர்கள் சேவா சங்கம் , 
தாணிப்பாறை , 4/ 444 , பெரியகுளத்துப்பட்டி , எம் . புதுப்பட்டி அஞ்சல் , சிவகாசி தாலூக்கா. 
P .A . C . Ramasamy Raja Polytechnic College , Alumni Association , கே . ஆர்.நகர் போஸ்ட் , 
இராஜபாளையம் - 626 108 . 
தெய்வீக திருமகள் பசும்பொன் தேவர் கல்வி வளர்ச்சி தொண்டு நிறுவனம் , சாத்தூர் , 164/1 , தென்வடல் 
புதுத்தெரு , சாத்தூர் . 
ஐஸ்வர்யா சோசியல் சர்வீஸ் ,சிவகாசி , 49 , சஞ்சனா காம்ப்ளக்ஸ் , வாட்டர் டேங்க் எதிர்புறம் , சேர்மன் 
சண்முகம் ரோடு , சிவகாசி . 
வாஹினி எஜுகேஷன் & எம்ப்ளாய்மெண்ட் ட்ரெயினிங் அஸோஸியேஷன் , சிவகாசி , 49,போலீஸ் ஸ்டேசன் 
ரோடு , சிவகாசி . 


135 . 


202 / 2004 


136 . 


203/2004 


137 . 


204 / 2004 


138 


207 /2004 


139 . 


210/2004 


140 . 


211/2004 


141 . 


212 / 2004 


142 . 


214 / 2004 / 


சாத்தூர் மருத்துவர் சங்கம் , 309, கே . வி . எஸ் . காம்ப்ளக்ஸ் , சாத்தூர் . 


விருதுநகர் . 
2019 செப்டம்பர் 4 . 


து . குணசேகரன் , 
சங்கங்களின் பதிவாளர் மற்றும் 
மாவட்டப் பதிவாளர் (நிர்வாகம் ) . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


